T 
6760 


/ 6760 


ஆ.பா.திருநானசம்பந்தம் . M.A. M.A.phD . 
புகைப்பட நிபுணர் , பொழிச்சலூர். சென்னை : 

அவர்களின் அன்பளிப்பு . 


அ -2750 s 


பார் 


இலங்கை 


CEYION) 


com 


கலைச் சொற்கள் - பதினோராம் பகுதி 

உடற்கலைச் சொற்றொகுதி 


Technical Terms in Physical Education 


- 


1957 


அரசகரும மொழியலுவலகத்தாரால் வழங்கப்பட்டது 
இலங்கை அரசாங்க அச்சகத்திற் பதிப்பிக்கப்பட்டது 


இலங்கை 


(CEYLON 


ලංකා 


கலைச் சொற்கள் பதினோராம் பகுதி 

உடற்கலைச் சொற்றொகுதி 


Technical Terms in Physical Education 


1957 


அரசகரும மொழியலுவலகத்தாரால் வழங்கப்பட்டது 
இலங்கை அரசாங்க அச்சகத்திற் பதிப்பிக்கப்பட்டது 


முன்னுரை 
இச்சொற்றொகுதி உடற்கலைக்குரிய கலைச்சொற்களைத் தமிழிற் கொண்டுளது . 

கட்டளை 
கள் ” யாவும் வியங்கோள் வினைகளாக மொழிபெயர்க்கப்பட்டன , ஈரெண்ணைம் 
பான் மூவிடத்தும் இவை பொருந்துமாதலின் . இன்னும் சுருக்கமுந் திட்பமும் 
உடையவாக்கற்பொருட்டு , இக்கட்டளைச் சொற்கள் இயன்றவரை குறுக்கப்பட்டுள . 

இக்கட்டளைச் சொற்கள் எவ்வடிவில் அமைதல் வேண்டுமென்பதுபற்றிக் கலைச் 
சொற் குழுவினரிடையே கருத்தொருமிப்பு இல்லாது போயிற்று . உறுப்பினர் 
சிலர் இந் நாளில் வழங்கும் “ நட ” , 

" நில் எனும் வடிவங்களே அமையுமெனக் 
கருதினர் . இலக்கண மரபுந் திருந்திய முறையில் விளித்தலும் நாடிய பிறர் 
" நடக்க , 

எனும் வடிவங்களை அமைவெனக் கொண்டனர் . இறுதியில் , 
மந்திரக் குழுவின் தீர்ப்புக்கு இவ்விடயம் விடப்பட்டது . பின்னை வழக்கே ஏற்புடைத்தா 
மென மந்திரக் குழுவினர் முடிவு செய்தனர் . ஆயின் , இக்கட்டளைச் சொற்களைக் 
கழறும்போது , இறுதியில் நிற்குங் க " கரவெழுத்தை உறுத்திக் கூறலாகாதென்பதை 
உணர்த்தும் பொருட்டு அவ்வெழுத்து அடைப்புக்குறிக்குள் இடப்பட்டுளது . உதாரண 
மாக : நடக் ( க ) ! என்பதைக் காண்க . 


32 


சொல்லாய்ந்த குழுவினர் 
திரு . பொ . இ . இராசேந்திரா , M.A. மாவட்டப் பரிசோதகர் , ( உடற்கலை ) கல்வி 

யலுவற் பகுதி . 
திரு . இ . சா . சீவரத்தினம் , குவீன்சிலந்து உடற்கலைத் தகுதிப் பத்திரமுடையார் ; 

உடற்கலைப் பரிசோதகர் . 
செல்வி . சு . இராசா , B.A. உடற்கலை விரிவுரையாளர் , ஆசிரியர் பயிற்சிக்கழகம் , 

திருநெல்வேலி . 
திரு . ஞா . தம்பையா , முதல்வகுப்புப் பயிற்சியாளர் , உடற்கலை விரிவுரையாளர் , 

ஆசிரியர் பயிற்சிக்கழகம் , நல்லூர் . 
கலாநிதி . வ . பொன்னையா , Ph.D. கொக்குவில் , யாழ்ப்பாணம் . 
திரு . அ . வி . மயில்வாகனன் , துணைய திபர் , அரசகருமமொழியலுவற்பகுதி 

( தலைவர் ) . 
இச்சொற்றொகுதி மந்திரக்குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 


அரசகருமமொழியலுவற்பகுதி , 

( கல்விப் பிரிவு ) . 


அ . பெ . 520 , 
421 , புல்லர் வீதி , கொழும்பு 7 , 
1957 ஆம் ஆண்டு யூன் மீ 


1 


INTRODUCTION 
This glossary contains Tamil equivalents for terms in Physical Education . In the 
" Commands " , the Potential mood has been used in Tamil as this is applicable to 
both the numbers , the five genders and the three persons. These words have 
as far as possible been condensed to make the commands short and precise. 


66 


It was not possible to have unanimity of opinion among the members of the 
Glossary Committee regarding this. Some favoured the continuation of the existing 
command terms நட and நில் while others more concerned with correct 
address and grammar preferred the potential form " BLÉE ” and நிற்க This 
was referred to the Advisory Council , and on their advice the latter form has been 
adopted, but showing the " B " within brackets in order to make it clear that in 
uttering the command, the emphasis should not be on this letter e.g. , 5L! ( 65) 

The following comprised the Committee : 


Mr. P. E. Rajendra , M.A. , District Inspector, Physical Education , Education 
Department. 


Mr. R. S. Seevaratnam , Diploma in Physical Education ( Queensland ) , Inspector 
of Physical Education . 


Miss S. Rajah , B.A. , Lecturer in Physical Education, Training College, Tinnavely . 

Mr. G. Thambiah , Ist . Class English Trained , Lecturer in Physical Education , 
Nallur Training College . 

Dr. V. Ponniah , Ph.D. , Kokuvil, Jaffna . 

Mr. A. V. Mylvayanam , Assista at Com nissioner, ( Chairman ). 
This glossary has been approved by the Advisory ( ouncil (Tamil ) . 


Departmeat of Official Language Affairs, 

(Educational Section ). 


P. O. Box 520 , 
421 , Buller s Road , 
Colombo 7 , June 


உடற்கலைச் சொற்றொகுதி 
Glossary of Technical Terms in Physical Education 


English 


Tamil 


A 


Abdominal 

exercises 


About turn 
Activity 

Class 
General 
Group 

Introductory 
Aeroplanes 
Agility 
Aiming practice 
All in bounce and catch relay 
All in tag 
Alternate 
Ankle - bending 

Grasp the 

stretching 
Announcer 
Anti - clockwise 
Apparatus 
Approach 
Arch and Straddle relay 
Arch and Tunnel ball 


... வயிற்றுக்குரிய 

வயிற்றப்பியாசம் 
.. பின்றிரும்பு ( க ! ) 

முயற்சி 
வகுப்புமுயற்சி 
பொதுமுயற்சி 
குழுமுயற்சி 
ஆரம்பமுயற்சி 
விமானம் 
துரிதம் 
குறிபார்க்கும்பயிற்சி 
தெறிக்கப் பிடிக்குமஞ்சல் 
எல்லாருந்தட்டும் விளையாட்டு 
ஒன்றுவிட்ட 
கணுக்கான் மடித்தல் 
கணுக்கால்பிடிக் ( க !) 
கணுக்கானீட்டல் 
அறிவிப்போன் 
இடஞ்சுழியாக 


உபகரணம் 


அணுகுதல் 
வில்லுருவோடு காலிடந்தவஞ்சல் 
வில்லுருக்குடைவழிப்பந்து 
கையப்பியாசம் 


Arm exercises 


Arms 


கைகள் 


bend !! 
bending 
changing 
circling 
circling backwards 
circling downwards 

circling forward ... 
1 ** --J. N. B 63911 ( 2/57 ) 


கைமடிக் ( க ! ) 
கைமடித்தல் 
கைமாற்றல் 
கைசுழற்றல் 
கைபின்பக்கஞ்சுழற்றல் 
கைகீழ்ப்பக்கஞ்சுழற்றல் 
கைமுன்பக்கஞ்சுழற்றல் 


.. 


2 


Tamil 


English 


.. 


. . 


( Arms ) circling upwards 

circling with a jump 
down !! 
flinging 
lowering 
midways stretch ! 
punching forward 
raising 
sideways stretch ! 
stretch ! 
stretching 

midways 

sideways 
swinging 
upwards bend ! 

upwards stretch ! .. 
Astride, Feet ! 

jump 


கைமேற்பக்கஞ்சுழற்றல் 
துள்ளிக்கை சுழற்றல் 
கை கீழ் விடு ( க ! ) 
கை எறிதல் 
கை தாழ்த்தல் 
இடைப்படக்கை நீட்டு( க !) 
முன்பக்கம் முட்டிக் கைவீசு( க ! ) 
கை உயர்த்தல் 
பக்கத்திற்குக் கைநீட்டு( க !) 
கை நீட்டு ( க !) 
கை நீட்டல் 
கை இடைப்பட நீட்டல் 
கை பக்கத்திற்கு நீட்டல் 
கைவீசல் 
மேன்முகங் கைமடிக்( க ! ) 
மேன்முகங் கைநீட்டு( க !) 
அடி இடக் ( க ! ). 
அடியிடந்து துள்ள ! , அடியிடந்து 

துள்ளல் 
இரட்டையடிப்டோடு அடியிடந்துதுள்ள ! 
அடியிடந்து தெறித்துத்துள்ளல் 
காலிடந்து நீட்டியிருத்தல் 
காலிடந்த விற்பாய்ச்சல் 
மெய்வல்லுநன் 
மெய்வல்லுநர் ஆட்டப்போட்டி 
மெய்வல்லுநராற்றல் 
மெய்வல்லுநர்விளையாட்டுக்கள் 
தாக்கல் , தாக்குவோன் 
மையத்தாக்கல் , மையத்தாக்குவோன் 
கவனம் , விழிப்பு 
கவனமாய் நிற்( க ! ) 


jump with double beat 
jump with rebound 
long sitting 
vault 


Athlete 
Athletic sports 

ability 
Athletics 
Attack 


centre 


Attention 


Atten -tion ! 


. 


-. 


3 


English 


Tamil 


B 


Back somersault 

spring 
Backward roll 


Backwards 
Badminton 
Balance 

Crouch 
exercise 


race 
Reverse 

walk 
Ball 

Arch & Tunnel 
Bogey 
Bombardment 
Bounce 
Captain 
Circle Bounce 
Circle Dodge 
Circle Gap Passing 
Circular Rounders 
Circle Chase 
Circular Pillar 
End 
File Gap Passing .. 
Four Court Post 
Free Dodge 
Hand 
handling 
Hop -scotch -golf 
Hurly Burly 
Kail 
Moving Target 
Passing Rounders 
Post 
Rugby Touch 


பின்புறக்கரணம் 
பின்புறக்கரணப்பாய்ச்சல் 
பின்புறமுருளல் 
பின்புறமாக 
ஆடற்சேவல் விளையாட்டு 
சமநிலை 
பதுங்கற்சமநிலை 
சமநிலையப்பியாசம் 
சமநிலைப்பந்தயவோட்டம் 
மாறுசமநிலை 
சமநிலை நடை 
பந்து 
வில்லுருக்குடைவழிப்பந்து 
தொடர்பெட்டிப்பந்து 
அடித்துமோதுபந்து 
தெறிப்புப்பந்து 
ஆட்டத்தலைவன்பந்து 
வட்டத்தெறிப்புப்பந்து 
உட்டத்துத்தப்புப்பந்து 
வட்டத்திடைவெளியூடுசெலுத்துபந்து 
சுற்றோடிப்பந்து 
வட்டத்துச்செலுத்துபந்து 
வட்டத்துத் தூண்பந்து 
முனைப்பந்து 
வரிசையிடைவெளியூடுசெலுத்துபந்து 
நாற்றலத்தூண்பந்து 
கட்டின்றியதப்புப்பந்து 
கைப்பந்து 
பந்துகையாடல் 
கிந்தியடிக்குங் கோற்பந்து 
கதம்பப்பந்து 
கயிற்பந்து 
இயங்குகுறிப்பந்து 
சுற்றோடிப்பந்து 
தூண்பந்து 
இரப்பித்தொடுபந்து 
பந்துணர்ச்சி 
ஒற்றர்ப்பந்து 
வளைதடிப்பந்து 
முளைப்பந்து 
கோட்டிக்கைத்தெனிசுப்பந்து 
பத்துப்பயணப்பந்து 
முத்தலத்தப்புப்பந்து 


sense 
Scout 
Shinty 
Skittle 
Team Hand Tennis 
Ten Trips 
Three Court Dodge 


4 


English 


Tamil 


( Ball ) Throw 

Time 
Touch 
Touch & Pass 
Tower 
Wandering 
Zig Zag Chase 


Ball and Hoop relay 
Ball and Rope relay 
Baton 

changing 

grasp 
Bat 
Batting 

across to partner .. 

over a low rope 
Bean bags 
Bear walk 
Begin ! 
Bend ! 


எறிபந்து 
நேரப்பந்து 
தொடுபந்து 
தொட்டுக்கைமாறும்பந்து 
கோபுரப்பந்து 
அலைபந்து 
கோணன்முறைச்செலுத்துபந்து 
பந்துவளையவஞ்சல் 
பந்துதாம்பஞ்சல் 
குறுங்கோல் 
குறுங்கோன்மாற்றல் 
குறுங்கோற்பிடிப்பு 
ஓட்டி 
ஓட்டுதல் 
சோடிக்குக்குறுக்கேயோட்டுதல் 
தாழ்தாம்பின் மேலாகவோட்டுதல் 
வித்துப்பைகள் 
கரடிநடை 
தொடங்கு ( க !) 
மடிக் ( க ! ) 
குறுக்கேமடிக்( க ! ) 
கீழ்மடிக் ( க ! ) 
மேன்முகம்மடிக் ( க !) 
சைக்கிளோட்டம் 
கரும்பீற்றர் 


Cross ! 


Under ! 


Upward ! 
Bicycling 
Black Peter 


Blazer 


பிளேசர் 


Body turn ! 
Bogey ball 


Bombardment 
Bounce and Catch relay 
Bounce ball 


Running Circle 


உடம்பு திருப்பு ( க ! ) 
தொடர்பெட்டிப்பந்து 
அடித்துமோதுகை 
தெறிப்புப்பிடிப்பஞ்சல் 
தெறிப்புப்பந்து 
வட்டவோட்டத்தெறிப்பு 
தெறிப்புக்கைமாறல் 
குறித்தல் 
எல்லை 
உஞற்றி 
உஞற்றுதல் 


Pass 


Bound 


Boundary 


Bowler 


Bowling 


.. 


.. 


5 


English 


Tamil 


Boxer 


முட்டிக்கைவல்லுநன் 
முட்டிக்கை கலப்பு 
அடைப்புக்கள் 
பவ்வடைப்புக்கள் 


Boxing 
Brackets 

Square 
Braid 
Breast Stroke 
Breathing 
Brigands & Soldiers 
Brisk walk 
Broad jump 
Bullet start 
Bunch start 
By numbers 


நாடா 
நெஞ்சுநேர்வலிப்பு 
சுவாசித்தல் 
கொள்ளைக்காரரும்போர்வீரரும் 
துரித நடை 
அகலப்பாய்ச்சல் 
குண்டுப்புறப்பாடு 
துணர்ப்புறப்பாடு 
எண்களால் 


.. 


: 


. 


6 


English 


Tamil 


C 


Calculation 
Captain 

ball 


Cart wheel 


Cat and mice 


crawling 
Catch 

Running Circle 

Your Partner s tail 
Catcher 
Catching 
Caterpillar walk 
Certificate 


கணக்கீடு , கணிப்பு 
ஆட்டத்தலைவன் 
ஆட்டத் தலைவன்பந்து 
வண்டிச்சில்லு 
பூனையுமெலியும் 
பூனை நகர்வு 
பிடித்தல் , பிடிக்க , பிடி 
வட்டவோட்டப்பிடி 
உன்சோடியின்வாலைப்பிடி 
பிடிப்போன் 
பிடித்தல் 
மயிர்கொட்டி நடை. 
தகுதிப்பத்திரம் 
மையம் 
மையத் திருந்துகைமாறல் 
சங்கிலிப்பிடி 
அறைகூவல் 
முதன்மை 
முதன்மை நிகழ்ச்சிகள் 
சங்கிலித்தொடுகை 
பந்துமாறல் 
குறுங்கோன்மாறல் 
நீர்மேற்பட்டி 
கோட்டுப்படம் 
துரத்தல்விளையாட்டுக்கள் 
தடுப்புக்குறி , வாய்ப்புக்காண்குறி 
மார்பெதிர்க்கைமாறல் 
கோழிக்குஞ்சுகளும் நரியும் 
சீனர்ச்சுவர் 


.. 


Centre 

pass 
Chain grasp 
Challenge 
Championship 

events 
Chain touch 
Changing the ball 

the baton 
Charlie over the water 
Chart 
Chasing games 
Check mark 


f 


Chest pass 


Chicken & fox 


Chinese wall 


Circle 


வட்டம் 


bounce ball 


. . 


chase 


dodge ball 
gap passing ball 

Traversing the 
Circling 


வட்டத்தெறிப்புப்பந்து 
வட்டத்துத் துரத்தல் 
வட்டத்துத்தப்புப்பந்து 
வட்டத்திடைவெளியூடுசெலுத்துபந்து 
வட்டத்திற்செல்லல் 
சுழற்றல் 


7 


English 


Tamil 


.. 


Circular chase 

pillar ball 

rounders 
City gates 
Clap 
Clasp 
Class 

activity 
halt ! 

formation 
Classification 

index 
Clerk of the Course .. 
Clock - wise 
Close crook sitting 

feet ! 
order ! 

standing 
Coach 
Coaching 
Coast 
Co -efficient point 
Colours 
Command 
Commander 
Competition 
Competitor 
Compiler 
Co - ordination 
Corner Spry 
Corrective 
Counter -marching 


வட்டத்துத்துரத்தல் 
வட்டத்துத்தூண்பந்து 
வட்டச்சுற்றோடிகள் 
நகரப்படலைகள் 
கைகொட்டல் 
கொளுவிப்பிடித்தல் 
வகுப்பு 
வகுப்புமுயற்சி 
வகுப்புதரிக் ( க !) 
வகுப்பமைப்பு 
பாகுபாடு 
பாகுபாட்டட்டவணை 
ஆட்டவீதிச்செய்தியாளன் 
வலஞ்சுழியாக 
நெருங்கிக்குந்தியிருத்தல் 
அடிகூட்டு ( க ! ) 
வரிசைநெருங்கு ( க ! ) 
நெருங்கி 

நிற்றல் 
பயிற்றுவோன் 
பயிற்றல் 
தளர்ந்தவோட்டம் 
குணகப்புள்ளி 
விருது 
ஏவல் , ஏவுதல் 
எவுவோன் 
போட்டி 
போட்டியிடுவோன் 
ஒன்றுசேர்ப்போன் 
இசைவாக்கல் 
மூலையாட்டம் 
திருத்தத்திற்குரிய 
எதிரணிநடை 
எதிரோட்டம் 
சோடித்தொடுகை 
தலம் 
நண்டோட்டம் 
நண்டுநடை 


Counter - run 
Couple tag 
Court 
Crab run 

walk 


Crawling 

Cat 
on all fours 


நகர்தல் 
பூனைநகர்வு 
நான்கால் நகர்தல் 


8 


English 


Tamil 


Crest 
Cricket ball throwing 
Crook lying 

sitting 
Cross bar 

bend ! 
country -running 
legged 

legged sitting 
Crosswise jump ! 
Crouch 


முடி 
கிறிக்கெற்றுப்பந்தெறிதல் 
குந்திய நிலைப்படுக்கை 
குந்தியிருத்தல் 
குறுக்குச்சட்டம் 
குறுக்கேமடிக் ( க ! ) 
நாட்டிற்குக்குறுக்காயோடல் 
அட்டணைக்கால்கட்டிய 
அட்டணைக்கால்கட்டியிருத்தல் 
குறுக்குமுறையிற்றுள்ள ! 
பதுங்குதல் 
பதுங்கற்சமநிலை 
பதுங்கன்முறைப்பாய்ச்சல் 
பதுங்கன்முறைத்தொடக்கம் 
கையூன்றிப்பதுங்கல் 
காக்கைத் தத்தல் 
பொருக்கும்பொரியலும் 
கிண்ணம் 
கீழைவெட்டு 
கோடுவெட்டல் 


balance 


jump 
start 

with hand support 
Crow hop 
Crusts and Crumbs 
Cup 
Cut off, Eastern 
Cutting the Line 


.. 


•• 


English 


-Tamil 


D 


Danger 
Dance 
Dancing 
Dead heat 


Decathlon 


Decision 


Defence 

Centre 

Goal 
Delivery 
Derived position 
Deuce 


அபாயம் 
நடனம் 
நடனமாடல் 
ஒருங்கமைமுடிவு 
தசநிகழ்ச்சி 
தீர்ப்பு 
காவல் 
மையக்காவல் , மையக்காவலன் 
பேற்றுக்காவல் , பேற்றுக்காவலன் 
போக்குமுறை 
பெற்றநிலை 
முடிவுத்துவிதவயற்சமம் 
தட்டெறிகை 


Discus throw 
Dismiss ! 


கலை ( க ! ) 


Distance 


Dive 


Dive and roll 


Diving 

Surface 


Dodge 

and mark 
Dorsal 

exercises 
Double arms space 

jump touch 
ring 

take off 
Downwards 


தூரம் 
சுழியோடல் , ஆழ்தல் 
ஆழ்ந்துருளல் 
ஆழுதல் 
மேற்பரப்பின்கீழாழுதல் 
தப்புதல் , எய்ப்புக்காட்டல் 
எய்ப்புக்காட்டிமறித்தல் 
முதுகுப்பக்கமான 
முதுகுப்பக்கவப்பியாசம் 
இரட்டைக்கையிடைவெளி 
இரட்டைப்பாய்ச்சற்றொடுகை 
இரட்டைவளையம் 
இரட்டைக்காலுதைப்பிடம் 
கீழ்முகமாக 
இழுக் ( க ! ) இழுவல் 
வில்வளைத்தல் 
அகம்புறமாகத் தட்டிச்செல்லல் 
பயிற்சி 
பயிற்றல் 
வீழ்சுவடு , விழவிடுதல் 
விழவிட்டுதைத்தல் 
முரசறைதல் 


Draw 
Drawing the bow 
Dribbling a ball in and out 
Drill 
Drilling 
Drop 

Kick 
Drumming 
Duck walk 
] *** --- J . N. B 63911 (2/57 ) 


.. 
.. 


தாரா நடை 


10 


English 


Tamil 


E 


Eastern cut off 


.. 


Elbow 

circling 

pressing 
Elongated start 
End ball 
Endurance 
Erect 

position 
Equipment 

officer 
Event 
Exchange relay 

bell relay 
Exercise 
Express train 
Eyes front !! 


கீழைவெட்டு 
முழங்கை 
முழங்கைசுழற்றல் 
முழங்கையமுக்கல் 
கானீட்டிய புறப்பாடு 
முனைப்பந்து 
சகிப்பு 
நிமிர்ந்த 
நிமிர்நிலை 
உபகரணம் 
உபகரணப்டொறுப்பாளன் 
நிகழ்ச்சி 
மாற்றஞ்சல் 
மாற்றும்மணியஞ்சல் 
அப்பியாசம் 
கடுகதித்தொடர் 
நேரேபார்க் ( க ! ) 


•. 


. 


11 


English 


Tamil 


F 


False start 


Farmer & rabbits 
Feet 

astride ! 
close ! 
open ! 
together !! 


.. 


Feint pass 


.. 


Fence & Ditch jump 
Fencing 
Field 

athletics 


.. 


. 


.. 


. 


.. 


• event 

Judge.. 
Fielder 
Fielding 
File gap passing ball 
Files 

Close 

Open 
Finals 

Quarter 

Semi .. 
Find a place alone 

your partner !! 
Finish 
Fire over the mountains 
Fishes in the net 
Fitness 

tests 
Flag race 
Flat race 
Flexibility 
Flight 
Fly spring 
Follow the leader ! 


பொய்ப்புறப்பாடு 
கமக்காரனும் முயல்களும் 
அடிகள் 
அடியிடக் ( க 1 ) 
அடிகூட்டு( க ! ) 
அடிவிரிக் ( க !) 
அடியொன்றாக்கு ( க !) 
ஏமாற்றக் கைமாறல் 
வேலியகழிப்பாய்ச்சல் 
சிலம்படித்தல் 
மைதானம் 
மெய்வல்லுநர் மைதானவிளையாட்டுக் 

கள் 
மைதான நிகழ்ச்சி 
மைதான நடுவன் 
பந்து நிறுத்தி 
பந்து நிறுத்தல் 
நிரையிடைவெளியூடுகைமாறுபந்து 
நிரைகள் 
நெருங்கிய நிரைகள் 
விரிந்தநிரைகள் 
ஈற்று நிகழ்ச்சிகள் 
ஈற்றயன்முற்போட்டி 
ஈற்றயற்போட்டி 
தனித்தோரிடங்காணல் 
சோடிகட்டு( க ! ) 
முடிவு 
மலையிலேதீ 
வலைக்குள்ளேமீன் 
தகுதி 
தகுதிச்சோதனை 
கொடியோட்டம் 
சமதளவோட்டம் 
நெகிழுந்தன்மை 
பறக்கை 
பறக்கைத்துள்ளல் 
தலைவனைப்பின்பற்று ( க !) 
வடிவம் , வகை 
நால்வரிசையாய்நிற் ( க ! ) 
கத்தரிவகை 


Form 

fours ! 
Scissors 


12 . 


Tamil 


English 


Formation 

free 


... 


.. 


Foot 

forward !! 
placing sideways 
race 
stamp .. 
support 

work ... 
Foul 

Personal 

Technical 
Four cornered tug of war 
Four court post ball 
Forward 

Centre 
jump .. 
march 

roll 
Fox and chicken 

geese 
Free and caught 

dodge ball 
formation 
kick 
leg circling 
march 
marching 
pass 
running 
shoot .... 
skipping 
spacing 
standing exercises 


அமைப்பு , ஆக்கம் 
கட்டில்லாவாக்கம் 
அடி 
அடிமுன்வைக் ( க !) 
அடிப்பக் கம்வைத்தல் 
காலோட்டம் 
அடிவிசையொடுமிதித்தல் 
அடியாதாரம் 
அடிவேலை 
மிகை 
உடல்படுமிகை 
விதிமீறுமிகை 
நாலுமூலையிழுவைப்போர் 
நாலுதலத்தூண்பந்து 
முன்னாக , முன்னாடி 
மையமுன்னாடி 
முன்னோக்கிப்பாய் ( க !) 
அணிநடையிலே நடக்( க !) 
முன் உருள் ( க ! ) 
நரியுங்கோழிக்குஞ்சுகளும் 
நரியும்வாத்துக்களும் 
கட்டின்மையும் பிடிபடலும் 
கட்டின்றியதப்புப்பந்து 
கட்டின்றியவாக்கம் 
எதிர்ப்பின்றியவுதைப்பு 
கட்டின்றிக்கால் சுழற்றல் 
கட்டின்றியவணிநடை 
கட்டின்றியணியாக நடத்தல் 
எதிர்ப்பின்றிக்கைமாறல் 
கட்டின்றியோடல் 
எதிர்ப்பின்றிக்குறிக்கெறிதல் 
கட்டின்றிக்கயிறடித்தல் 
கட்டின்றியிடைவெளியெடுத்தல் 
உபகரணமின்றி நின்று செய்யுமப்பியா 

சங்கள் 
கட்டின்றியதொடுகை 
கட்டின்றியநடை 
பிராஞ்சியருமாங்கிலேயரும் 
பிராஞ்சுத்தொடுகை 
கடற்றவளை . 
தவளைப்பாய்ச்சல் 
முன்னாக , நேராக , முன் 
உறைபனியும் உறைபனியுருகலும் 
அடிப்படை நிலைகள் 


touch 

walking 
French and English ... 

touch 
Frog in the sea 

jamp .. 
Front 
Frost and thaw 
Fundamental positions 


13 


English 


Tamil 


G 


Gallop 

sideways 


step 

step sideways 
Games 

group 
master 
square 

with rules 
General activity 
Get set 
Giant strides 

wheel 
Go 
Goal 

defence 
keeper 
line 
post 
ring 
shooter 

shooting 
Golf ball 
Graded ladder jump 
Grasp the ankle ! ... 
Ground ... 
Group activity 

games ... 

skipping 
Gymnasium 
Gymnastics 


குதிரைப்பாய்ச்சல் 
பக்கத்துக்குக் குதிரைப்பாய்ச்சல் பாய் 

தல் 
குதிரைப்பாய்ச்சல்பாய்ந்தடியெடுத்தல் 
பக்கம்பாய்ந்தடியெடுத்தல் 
விளையாட்டுக்கள் 
குழுவிளையாட்டுக்கள் 
விளையாட்டாசிரியன் 
சதுரவிளையாட்டுக்கள் 
விதிவிளையாட்டுக்கள் . 
பொதுமுயற்சி 
ஆயத்தஞ்செய் ( க ! ) 
இராக்கதக்கவடுகள் 
இராக்கதச்சில்லு 
செல் ( க ! ) 
பேறு 
பேற்றிடக்காவலன் 
பேற்றுக்காவலன் 
பேற்றுக்கோடு 
பேற்றிடத்தூண் 
பேற்றுவளையம் 
பேற்றுக்கெய்வோன் 
பேற்றுக்கெய்தல் 
கோற்புப்பந்து 
படிமுறையேணிப்பாய்ச்சல் 
கணுக்கால்பற்று ( 5 ! ) 
நிலம் 
குழுமுயற்சி 
குழுவிளையாட்டுக்கள் 
குழுதாம்புதாண்டல் 
தசைப்பயிற்சிக்களரி 
தசைப்பயிற்சிகள் 


.. 


14 


English 


Tamil 


H 


Halt ! ... 


தரிக் ( க ! ) 
வகுப்புத்தரிக் ( க ! ) 
சம்மட்டி 


கை 


Class 
Hammer 
Hand 

ball 
hold 
shift 
spring ... 
stand .. 
walking 


Handicap 
Hands down !! 
Hands joined tag 

touch 

on hips place 
Harmony 
Head 

bending backwards 
forwards 
sideways 
dropping backwards 

forwards 
exercises 
pressing backwards 
rest 
rolling 
spring.. 
stand .. 
to left bend ! 
to left turn !! 
turning 


கைப்பந்து , பந்திற்கைபடுங்குறை 
கைகோக் ( க ! ) 
கைமாற்று 
கையூன்றித்துள்ளல் 
கையிலே நிற்றல் 
கையாலே நடத்தல் 
முன்னீட்டோட்டம் 
கைகீழ்விடு ( க !) 
கைகோத்தோடித்தொடல் 
கைகோத்தோடித்தொடல் 
இடுப்பிற்கையிடு ( க ! ) 
ஒத்திசை 
தலை 
தலைபின்புறம்மடித்தல் 
தலைமுன்புறம்மடித்தல் 
தலைபக்கம்மடித்தல் 
தலைபின்புறம் விழவிடல் 
தலைமுன்புறம்விழவிடல் 
தலையப்பியாசங் பள் 
தலைபின்புறமமுக்கல் 
தலைதாங்கு ( க ! ) 
தலையுருட்டல் 
தலையூன்றித்துள்ளல் 
தலையிலே நிற்றல் 
தலை இடப்பக்கம் மடிக்( க ! ) 
தலை இடப்பக்கந் திருப்பு ( க !) 
தலை திருப்பல் 
தலையாலடித்தல் 
தேர்வு நிகழ்ச்சிகள் , ஈற்றயனிகழ்ச்சி 

கள் 
வலிப்பப்பியாசங்கள் 
குதிகள் 
குதிதட்டு( க் ! ) 
குதிதாழ்த்து ( க ! ) 
குதி உயர்த்து ( க ! ) 
குதியுயர்த்தல் 


Heading ... 
Heats 


•• 
.. 


Heaving exercises 
Heels 

click ! .. 
lower 1 
raise 
raising 


.. 


15 


English 


Tamil 


உயரம் 


Height - 
Held ball 
High and low passing race 

relay 


High hurdles 

jump ... 
Hips 

firm ! .. 
Hit the Dodger 
Hitch -kick 
Hitting .. 
Hockey . 
Holes 


பிடித்தபந்து 
உயர்த்தியுந்தாழ்த்தியுங்கைமாறல் 
உயர்த்தியுந்தாழ்த்தியுஞ்செலுத்துமஞ் 

சல் 
உயர்சட்டவேலி 
உயரப்பாய்ச்சல் 

இடுப்புக்கள் 
... இடுப்புறுதியாக்கு ( க 1 ) 

எய்ப்போனையடித்தல் 
குலுக்குதைப்பு 
அடித்தல் 
வளைகோற்பந்து 
தொளைகள் 
வளையம் 


Hoop 
Hop 

march 
scotch 

step and jump 
Hopping 

rance 
touch 

with high knee raising 
Horizontal vault 


House 


.. 


தத்தல் 
தத்துமணிநடை 
கிந்தியடித்தல் , கிந்தியுதைத்தல் 
தத்திமிதித்துப்பாய்தல் 
தத்தல் 
தத்தற்போட்டி 
தத்தற்றொடுகை 
முழந்தாண்மேலுயர்த்தித்தத்தல் 
கிடைமுறைவிற்பாய்ச்சல் 
இல்லம் 
இல்லங்களுக்கிடையான 
இல்லப்போட்டி 
வட்டமிடல் 
முழங்காலைத்தழுவு ( க !) 
சட்டவேலிகள் 
உயர்ந்தசட்டவேலிகள் 
தாழ்ந்தசட்டவேலிகள் 
சட்டவேலிப்பாய்ச்சல் 
கதம்பப்பந்து 


Inter .. 


Competition 
Hovering 
Hug the knee ! 

! 
Hurdles 

high 

low 
Hurdling 
Hurly burly ball 


.. 


.. 


16 


English 


Tamil 


I 


i 


In and out obstacles race 

of the files race 
Index 
Indoor games 
Informal 

forward lunge 
In fours 
Initial stance 


அகம்புறத் தடைப்போட்டி ஓட்டம் 
அகம்புற நிரற்போட்டி ஒட்டம் 
காட்டி 
அகத்துவிளையாட்டுக்கள் 
வழக்கில்லாத 
வழக்கில்லாவாள்குத்து நிலை 
நன்னான்காக 
தொடக்கவாட்ட நிலை 
தாரையாக 
இல்லங்களுக்கிடையான 
இல்லப்போட்டி 
ஆரம்பமான 
ஆரம்பமுயற்சி 
இவ்விரண்டாக 
தீவு 


In stream 


Inter - House 

Competition 
Introductory 

activity 
In twos ... 
Island 


17 


English 


Tamil 


J 


Jack in the box 
Javelin 

throw 


Jersey 
Jog 
Judge 
Judges stand 
Jump 

Astride 


.. 


: 


Broad 
Crosswise 


Crouch 


downward 
Fence and Ditch .. 
Forward 
Frog .. 
Graded ladder 
High .. 
Kangaroo 
Long . 
Oblique high 
Rythmic 
Rotating style 
Sideways 
Skip 
Standing broad 

High 
Star 
Straddle 
Team broad 
Upward 
Wide astride 

Window 
Jumpers 
Jumping 

a hoop 


பெட்டிக்குட்பட்டி 
ஈட்டி 
ஈட்டியெறிகை 
ஆட்டச்சட்டை 
துள்ளோட்டம் 
தீர்மானித்தல் , நடுவன் 
நடுவர்ப்பீடம் 
துள்ளல் , பாய்ச்சல் 
அடியிடந்துதுள்ள ! , அடியிடந்துதுள் 

ளல் 
அகலப்பாய்ச்சல் 
குறுக்குமுறையிற்றுள்ள ! , குறுக்கு 

முறையிற்துள்ளல் 
பதுங்கன் முறைப்பாய்ச்சல் பதுங்கிப் 

பாய் ( க ! ) 
கீழ்நோக்கிப்பாய் ( க !) 
வேலியகழிப்பாய்ச்சல் 
முன்னோக்கிப்பாய் ( க ! ) 
தவளைப்பாய்ச்சல் 
படிமுறையேணிப்பாய்ச்சல் 
உயரமாகப்பாய் ( க ! ) 
கங்காருப்பாய்ச்சல் 
நீளம்பாய்தல் 
சரிவுயரப்பாய்ச்சல் 
தாளத்துக்குத்துள்ளல் 
சுழிமுறைத்துள்ளல் 
பக்கத்துள்ளல் 
கயிறடித்தன்முறைத்துள்ளல் 
கூட்டுக்காற்பாய்ச்சல் 
நின்ற நிலையுயரப்பாய்ச்சல் 
உடுவுரு நிலைப்பாய்ச்சல் 
காலிடந்தபாய்ச்சல் 
கோட்டியகலப்பாய்ச்சல் 
மேனோக்கிப்பாய் ( க !) 
அகலவிடந்துபாய் ( க ! ) 
பலகணிப்பாய்ச்சல் 


பாய்வோர் 


பாய்தல் 
வளையத்தூடுபாய்தல் 


.. 


18 


Tamil 


English 


.. 


Jumping from double take off ... 

in a stream 
the moving rope 
the snake 
the swinging rope 
the waving rope 
two parallel ropes 
with a pole 


இரட்டையெடுப்பிலிருந்து பாய்தல் 
தாரையாகப்பாய்தல் 
அசையுந்தாம்புபாய்தல் 
பாம்புபாய்தல் 
ஊசற்றாம்புபாய்தல் 
அலையுந்தாம்புபாய்தல் 
இருசமாந்தரத்தாம்புபாய்தல் 
கோல்கொண்டுபாய்தல் 


. 


Kail ball 
Kangaroo jump 
Keep the basket full 
Kick 

Drop ... 

Punt .. 
King of the ring 
Knee bending 


hug the 


கயிற்பந்து 
கங்காருப்பாய்ச்சல் 
கூடையை நிரப்பிவைக்க 
உதைக் ( க ! ) 
விழுந்தவுடனுதைத்தல் 
விழுமுன்னுதைத்தல் 
வளையத்தரசு 
முழங்கான்மடித்தல் 
முழங்காலைத்தழுவு ( க ! ) 
முழங்காலுயர்த்துதல் 
முழங்காற்றுள்ளல் 
முழங்கால் அறமடிக் ( க ! ) 
முழங்காலைத் தாழ்த்த ! 
முழங்கானீட்டு( க ! ) 
முழங்கானீட்டல் 
முழங்காலிலே நிற்( க ! ) 
முழங்காலிலிருத்தல் 
முழங்காலிலே நிற்றல் 
தலை கவிழ்ந்து முழங்காலிலே நிற்றல் 
அரைக்காலாடை 
முளைதட்டிவிழுத்தல் 


raising 

springing 
Knees fully bend 

lower ! 
stretch ! 

stretching 
Kneel downl! 

sitting 
Kneeling 

prone 
Knickers 
Knocking down skittles 


.. 


.. 


19 


English 


Tamil 


Landing 
Lane 
Lap 


.. 
.. 


நிலம்படுதல் 
ஒழுங்கை 
சுவட்டுச்சுற்று 
சுவட்டுச்சுற்றெண்னி 


scorer 


. 


பக்கமான 


பக்கவப்பியாசம் 
மைதானத்தெனிசு 
சுவடமைத்தல் 
தலைவன் 
சாய்தல் 
சாய்ந்து நிற்றல் 
பாய்ச்சல் , தத்துதல் , குதித்தல் 
தவளைப்பாய்ச்சல் 
இடப்பக்கம் 
இடப்பக்கந்திரும்பு ( க !) 


.. 


Lateral .. 

exercises 
Lawn tennis 
Laying out a track .. 
Leader .. 
Lean 

standing 
Leap 
- frog 
Left 

turn ! .. 
Leg 

circling with bent knees 
lowering 
raising 
raising sideways 
scissors 
stretching 

swing ! 
Lie 

down .. 


. 


கால் 


முழங்கான்மடித்துக்கால் சுழற்றல் 
காலைத்தாழ்த்தல் 
கால் உயர்த்தல் - 
கால்பக்கத்துக்குயர்த்தல் 
கால் கத்தரிவடிவில் 
கானீட்டல் 
கால்வீசு ( க ! ) 
படுத்தல் 
கீழேகிடக்க !) 
உயர்த்துதல் 
இணையுறுப்புக்கள் 
கோட்டிழுவைப்போர் 
கோடுகள் 
உயர்ந்துதாழ்க்கைமாறல் 
நீளம்பாய்தல் 
கானீட்டியிருத்தல் 
வளைய நிரைப்போட்டியோட்டம் 
இலாபம் 


Lift 


Ligaments 
Line tug of war 
Lines 


Lob pass 


Long jump 

sitting 
Loop file race 


. 


Love all 


.. 


.. 


20 


English 


Tamil 


Loud speaker 
Low 

Cross hands ! 

hurdles 
Lunge 

informal forward . 

war - like 
Lunging 

forward 
Lying 

crook .... 
lower .. 


ஒலிபெருக்கி 
தாழ்ந்த 
ஓக்குறுக்காய்த்தாழ்த்து ( க !) 
தாழ்ந்தசட்டவேலி 
வாள்குத்து நிலை 
வழக்கமில்லாவாள்குத்து நிலை 
போர்முறைவாள்குத்து நிலை 
வாள்குத்து நிலையிலே நிற்றல் 
வான் குத்து நிலையடைதல் 
கிடத்தல் 
குந்திய நிலைப்படுக்கை 
தாழக்கிடத்தல் 


-- 


21 , 


English 


Tamil 


M 


Magic ring 
Man with the gun 
Marathon 


March 


counter 


forward 


free 


hop 
past 

quick ... 
Marching 

on the heels 
on toes 
with ankles stretching 
with change of rhythm 
with high knee raising 


மந்திரவளையம் 
துப்பாக்கியேந்திய மனிதன் 
நெட்டோட்டப்போட்டி 
அணிநடை , அணிநடையிலே நடத்தல் 
எதிரணிநடை 
அணிநடையிலே நடக் ( க ! ) 
கட்டில்லாவணிநடை 
தத்தணிநடை 
அதீதவணிநடை 
விரைந்தணிநடைநடக் ( க !) 
அணிநடைநடத்தல் 
குதியில் அணிநடைநடத்தல் 
கால்விரலில் அணிநடைநடத்தல் 
கணுக்கானீட்டிய நடைநடத்தல் 
தாளம்மாறஅணிநடைநடத்தல் 
முழங்கான்மேலுயர்த்தியஅணிநடை , 

நடத்தல் 
நீள் கவட்டொடு அணிநடை நடத்தல் 
காலங்குறிக் ( க ! ) 
காலங்குறித்தல் 
முழங்கான்மேலுயர்த்திக்காலங் குறித்த 

தல் 
முழங்காலுயர்த்திக்காலங்குறித்தல் 
சீராளன் 
அளக்கும் நாடா 
பதக்கம் 
மத்திம தொடக்கம் 
கலப்பஞ்சல் 
உவகைச்சுற்றோட்டம் 
மீற்றர்கள் 
சுண்டெலிகளும் பாற்கட்டியும் 
நுணுக்குப்பன்னி 
இடையான 

நிலை 
இடையா க நீட்டு( க ! ) 
வானரவோட்டம் 


with long steps 
Mark time !! 
Marking time ! 

with high knee raising 


.. 


with knee raising 
Marshal 
Measuring tape 
Medal 


Medium start 


Medley relay 
Merry - go - round 
Metres 


Mice and cheese 


Microphone 
Midways 

stretch ! 
Monkey run 

walk 


வானரநடை 


22 


English 


Tamil 


.. 


Mother bird 
Motor -minded 
Moving forward and backwards 
Moving target ball 
Mrs. Bond and her ducks 
Muscle 
Muscular co - ordination 


தாய்ப்பறவை 
நல்லசைவுக்கருத்துடைய 
முன்புறமும்பின் புறமுமசைதல் 
இயங்குகுறிப்பந்து 
தேவியுந் தாராக்களும் 
தசை 
தசையிசைவாக்கல் 
இசைசேர்விளையாட்டுக்கள் 


.. 


.. 


Musical games 


.. 


.. 


N 


Neck rest ! 

spring ... 
Net 

throwing over the 
Non - visual 
Net ball 
Neuromuscular co -ordination 
Newcombe 


கழுத்துத்தாங்க ! 
கழுத்துத்துள்ளல் 
வலை 
வலைக்குமேலால் எறிதல் 
கட்புலனாகாத 
வலைப்பந்து 
நரம்புதசைகள் இசைவாக்கில 
நியூக்கோம் 
எண்ணு ( க 1 ) 
போட்டியிடுவோன்எண் 


Number | 
Number , Competitor s 


- 


23 


English 


Tamil 


0 


.. 


Oblique high jump 
Obstacle race 

in and out 
Obstruction 
Odd man 
Offside 
Olympics 
On your marks !! 
One, two , three, four and five 
Open files 
Open order March ! .. 
Over arm 
Over and under leap frog relay 
Over head pass 
Over the braids relay 
Over the knee roll ... 
Over the legs relay .. 


சரிவுயரப்பாய்ச்சல் 
தடைதாண்டும் போட்டியோட்டம் 
அகத்தும்புறத்துந்தடைதாண்டியோடல் 
தடுப்புக்குறை 
தனி மனிதன் 
எல்லைதாண்டற்குறை 
ஒலிம்பிக்கு 
குறிப்பிற்குச்செல் ( க ! ) 
ஒன்றிரண்டுமூன்றுநான்கைந்தானவை 
விரிந்த நிரைகள் 
வரிசைவிரி( க !) 
புயத்திற்குமேல் 
மேலுங்கீழுந்தவளைப்பாய்ச்சலஞ்சல் 
தலைக்குமேலாகக்கைமாறல் 
நாடாக்கடத்தலஞ்சல் 
முழங்காலுக்குமேலுருளல் 
கான்மேலஞ்சல் 


.. 


24 


English 


Tamil 


P 


.. 


Paddle tennis 
Palms touching 
Partner 
Pass ! ... 
Passing across the arch 

into space 

rounders ball 
Pat bouncing 
Pause ! .. 
Pebbles in the sea 
Penalty 


area 


Pentathlon 
Performance 
Physical education .. 

exercises 
fitness 

training 
Pit 
Pitch 
Pitcher 
Pitching .. 
Pivot on left foot ! ... 

on right foot !! 
Pivoting 
Place 

kick 
Play 
Playground 
Pointing 
Point 
Poise 
Pole 

planting 


துடுப்பத்தெனிசு 
அங்கைத்தொடுகை 
சோடி 
கைமாறு ( க ! ) 
வில்வடிவுகடக்கக்கைமாறுதல் 
வெளிக்கெறிதற்கைமாறல் 
சுற்றோடிப்பந்து 
தட்டத்தெறித்தல் 
தா.மதிக் ( க 1 ) 
கடலினுட்பரல்கள் 
தண்டனை 
தண்டனைப்பரப்பு 
ஐந்நிகழ்ச்சி 
செயற்றிறன் 
உடற்கல்வி , உடற்கலை 
உடலப்பியாசங்கள் 
உடற்றகுதி 
உடற்பயிற்சி 
கிடங்கு , குழி 
பந்தெறிமுறை , எறியகம் 
நோக்குக்கெறிவோன் 
நோக்குக்கெறிதல் 
இடவடியிற்சுழலு ( க !) 
வலவடியிற்சுழலு ( 3 !) 
சுழலிடம்பற்றிச்சுழலல் 
நயவிடத்திலிடு ( க ! ) 
இடவுதைப்பு 
விளையாட்டு 
விளையாட்டுமைதானம் 
சுட்டுதல் 
புள்ளி 
இயல்பான நிலை 
கோல் 
கோனிறுத்தல் , கோனாட்டல் 
கோன்முறைவிற்பாய்ச்சல் 
சட்டெனப்போகிறதுகீரி ! 
தூண் 
தூண்பந்து 
நிலை 
உருளைக்கிழங்குப்போட்டியோட்டம் 
வலு 


.. 


vault ... 


.. 


.. 


Pop goes the weasel ! 
Post 

ball 
Posture .... 
Potato race 
Power 


.. 


25 


English 


Tamil 


Practice 
Preliminary swing 
Preventive 
Progression 
Prone 

kneeling 


பயில்வு 
முதலூசல் 
பாதுகாக்கின்ற 
விருத்தி 
கவிழ்ந்திருத்தல் 
கவிழ்ந்து முழங்காலிலே நிற்றல் 
சட்டம்பற்றிமேலெழும்பல் 
இழுவைப்போட்டி 
அமுக்கியெழும்பல் 
தள்ளற்போட்டி 
எறிகுண்டு 


Pull up 


Pulling contest 


Push up 


Pushing contest 
Put shot 


Q 


Quick march !! 
Quoit 
Quotient Point 


விரைந்து அணிநடைநடக்( க ! ) 
.. இறப்பர்வளையம் 

ஈவுப்புள்ளி 


26 


English 


Tamil 


R. 


-. 


Rabbit 

and dogs 
hop 
hop race 
trap 
Race 

Flag 
High and low passing 


முயல் 
முயலும் நாய்களும் 
முயல் தத்தல் 
முயல் தத்தும்போட்டி 
முயற்பொறி 
போட்டியோட்டம் 
கொடியோட்டம் 
உயர்த்தியுந்தாழ்த்தியுங்கைம்மாறற் 
போட்டி 
வளைய நிரற்போட்டியோட்டம் 
தடைதாண்டும் போட்டியோட்டம் 
உருளைக்கிழங்குப்போட்டியோட்டம் 
முயல் தத்தும்போட்டியோட்டம் 
ஓடிக்கைமாறும்போட்டியோட்டம் 
கற்போட்டியோட்டம் 
கோட்டிதடைதாண்டும்போட்டியோட்டம் 
சீழ்க்கைக்குழற்போட்டியோட்டம் 
வரிசை 


Loop file 


Obstacle 
Potato 
Rabbit hop 
Running and passing 
Stone ... 
Team obstacle 
Whistle 


. 


Rank 


Ready 
Rear 
Rebound 
Record ... 


Recorder 


Recover 


Recovery 
Recreation 


Referee ... 


ஆயத்தம் 
பின்னணி 
தெறித்தல் 
பதிவு , சிறப்பு 
பதிவுசெய்வோன் 
மீளப்பெறுதல் 
மீளப்பெறல் 
பொழுதுபோக்குவிளையாட்டு 
நடுநிலையறிஞன் 
அஞ்சல் 
தெறிக்கப்பிடிக்குமஞ்சல் 
வில்லுருவொடுகாலிடந்தவஞ்சல் 
பந்துவளையவஞ்சல் 
பந்துதாம்பஞ்சல் 
தெறிப்புப்பிடிப்பஞ்சல் 
மாற்றஞ்சல் 
உயர்த்தியுந்தாழ்த்தியுங்கைமாறு 
மஞ்சல் 


Relay 

all in bounce and catch 
arch and straddle .. 
ball and hoop 
ball and rope 
bounce and catch 
exchange 
high and low passing 


. 


27 


English 


Tamil 


( Relay ) over and under leap frog 

over the braids 
over the legs 


races 


.. 


round and under ... 
running and bouncing 
skip jumping 
shuttle 
stick jumping 
three change ball 
through the hoop 
tunnel 
under a rope rabbit hop 

wheel 
Release ... 
Return crease 
Reverse balance 
Rhythmic 

action . , 
activity 

jump ... 
Rhythmical sewing 
Right 

about turn 
turn 


மேலுங்கீழுந்தவளைப்பாய்ச்சலஞ்சல் 
நாடாக்கடத்தலஞ்சல் 
கான்மேலஞ்சல் 
அஞ்சற்போட்டியோட்டங்கள் 
சுற்றிக்கீழ்புகுமஞ்சல் 
ஓடித்தெறிப்பிக்குமஞ்சல் 
கயிறடித்தன்முறைத்துள்ளுமஞ்சல் 
ஆடுதண்டஞ்சல் 
தடிபாயுமஞ்சல் 
மும்முறைமாற்றும்பந்தஞ்சல் 
வளையம்புகுமஞ்சல் 
குடைவழியஞ்சல் 
தாம்பின்கீழ்முயல் தத்துமஞ்சல் 
சில்லஞ்சல் 
விடல் 
திரும்பன்மையக்கோடு 
நேர்மாறுசமநிலை 
தாளத்தோடுகூடிய 
தாளச்செய்கை 
தாளமுயற்சி 
தாளத்துக்குத்துள்ளல் 
தாளத்துக்குவீசல் 


வலமாக 


Ring 

double 


.. 


.. 


Rocking 
Roll 

backward 
forward 
over the knee 
round -back 

Western 
Rolling between two obstacles 
Rope 
Rotating style jump 
Rough play 
Round and under relay 


வலமாகப்பின்றிரும்பு ( க !) 
வலந்திரும்பு ( க !) 
வளையம் 
இரட்டைவளையம் 
சாய்ந்தாடல் 
உருளல் 
பின்புறமாகவுருளல் 
முன்புறமாகவுருளல் 
முழங்காலுக்குமேலாகவுருளல் 
முதுகுசுற்றியுருளல் 
மேலைப்புரளுகை 
இருதடைகளிடையுருளல் 
தாம்பு 
சுழன்முறைத்துள்ளல் 
முரட்டுவிளையாட்டு 
சுற்றிக்கீழ்புகுமஞ்சல் 
சுற்று 
சுற்றிப்பின்புறமுருளல் 
இரப்பித்தொடுபந்து 


Round .. 


back roll 


Rugby touch ball (Rugby ) 


28 


English 


Tamil 


Run 

Counter 
Crab ... 

Monkey 
Runner 
Running 

and bouncing relay 
and passing race 


Arc ball 
Backwards 
Circle bounce 
Circle catch 
Counter 
Cross country 
Forward 
in slower rhythm 
on one leg 
on the spot 
on the spot with high knee raising 


ஓடு , ஓட்டம் 
எதிரோட்டம் 
நண்டோட்டம் 
வானரவோட்டம் 
ஓடி 
ஓட்டம் 
ஓடலுந்தெறித்தலுமாகிய வஞ்சல் 
ஓடலுங்கைம்மாறலுமாகிய போட்டி 

யோட்டம் 
விற்பந்தோட்டம் 
பின்புறமாகவோடல் 
வட்டத்தெறிப்போட்டம் 
வட்டப்பிடிக்கையோட்டம் 
எதிரோட்டம் 
நாட்டிற்குக் குறுக்காயோடல் 
முன்புறமோடல் 
தாழ்ந்ததாளத்தோடுஓடல் 
கிந்தியோடல் 
நின்றவிடத்திலோடல் 
முழங்காலுயரத்தூக்கி நின்றவிடத் 

தோடல் 
கைசுழலிடமாகஓடல் 
பக்கமுகவோட்டம் 
காலிடந்துஓடல் 
வில்லிற்கூடாகஓடல் 
முழங்காலுயரத்தூக்கிஓடல் 


. 


Round hand 
Sideways 
Stride 

rough the arch ... 
with high knee raising 


29 


English 


Tamil 


S 


சாக்கிட்டோடல் 


Sack race 
Sawing in twos 
Scissors form 
Score 


இரண்டிரண்டாக அரிதல் 
கத்தரிவகை 
எண் , எண்ணல் 
எண்ணி 


Scorer 


Scout ball 
Sea and her children 
Sectors 
Sensory minded 


ஒற்றர்ப்பந்து 
கடலும் அதன்பிள்ளைகளும் 
சிறைகள் 
உணருந்தன்மையுடைய 
பந்துபணித்தல் 
பரிசை 


Service .. 


Shield 


Shinty 
Shinty ball 
Shoot 
Shooter .. 
Shooting circle 
Short 

sprints 

stride 
Shot put 
Shoulder 

grasp .. 
Shuttle cock 

relay . 
Side standing 
Sideways 

jump ... 
Signal 
Single arm circling 

take off 
Sit ! 
Sitting 

Astride long 
Close crook 
Crook .. 
Cross - legged 
Long ... 
On the heels 


மாறல் 
வளைதடிப்பந்து 
குறிக்கெறிக , குறிக் கடிக்( க !) 
இலக்கிற்குஎறிபவர் 
இலக்கிற்கு எறியும் வட்டம் 
சிறிய 
சிறுவிரையோட்டங்கள் 
சிறிதிடந்து நிற்றல் 
குண்டெறிகை 
தோள் 
தோள்பற்றல் 
ஆடற்சேவல் 
ஆடுதண்டஞ்சல் 
பக்கம் நிற்றல் 
பக்கமாக 
பக்கத்துள்ளல் 
காட்டி 
தனிக்கை வட்டமிடல் 
ஒற்றைப்புறப்பாடு 
இருக் ( க ! ) 
இருத்தல் 
காலிடந்து நீட்டியிருத்தல் 
நெருங்கிக்குந்தியிருத்தல் 
குந்தியிருத்தல் 
அட்டணைக்கால் கட்டியிருத்தல் 
கானீட்டியிருத்தல் 
குதிக்காலில் இருத்தல் 


30 


English 


Tamil 


.. 


Sitting , wide crook .. 

with shoulders bent 
Skill 
Skip 
Skirt , divided 
Skipping 

group 
jump ... 
jumping relay 
rope 
step 

with a hoop 
Skittle ball 
Sling ball 
Soldiers and brigands 
Somersault 

back 
Space 
Spacing 

Free 
Speed type 
Spike 
Spikes 
Spin turn 
Sports 
Sportsmanship 
Sprint 
Sprinting 
Spring 

back 


அகலக்குந்தியிருத்தல் 
தோண்மடித்திருத்தல் 
திறன் 
தாண்டல் , தாவல் 
பிரிபாவாடை 
தாம்புதாண்டல் 
குழுதாம்புதாண்டல் 
தாம்புதாண்டிப்பாய்தல் 
தாண்டற்பாய்ச்சலஞ்சல் 
தாண்டுந்தாம்பு 
தாண்டுமடி 
ஒருவளையத்தொடுதாண்டல் 
முளைப்பந்து 
தவளப்பந்து 
போர்வீரருங்கொள்ளைக்காரரும் 
கரணம் 
பின்பக்கக்கரணம் 
இடைவெளி 
இடைவெளியெடுத்தல் 
கட்டின்றியிடைவெளியெடுத்தல் 
கதிவகை 
அறைதல் 
முட்சப்பாத்து 
சுழன்று திரும்பல் 
விளையாட்டுப்பொருவு 
விளையாட்டுப்பான்மை 
குறுந்தூரவிரைவோட்டம் 
விரைந்தோடல் 
துள்ளல் , பாய்ச்சல் 
பின்புறப்பாய்ச்சல் 
துள்ளுமடி 
தத்தித்துள்ளுமடி 
பவ்வடைப்புக்கள் 
சதுரவிளையாட்டுக்கள் 
குந்துதல் 
ஆட்டக்களரி 
தூரஞ்சமன்செய்தவோட்டம் 
நிற் ( க !) 
வாளா நிற் ( க ! ) 
சுகமாக நிற்( க ! ) 


.. 


step 

step with a hop 
Square brackets 

games .. 
Squort .. 
Stadium .. 
Stagger .. 
Stand ! 

at ease 
easy 


31 


English 


Tamil 


Standing 

broad jump 
close 
high jump 
lean 
on one leg 
side 

support 
Star jump 
Start 

Bunch 
Elongated 

Medium 
Starter 
Starting blocks 

line 
pistol ... 

position 
Step 

gallop 
skipping 
spring .. 
swing 

tapping 
Stepping 
Stones 
Steward 
Stick jumping relay .. 
Stool -bar 


( கூட்டுக்காலிலே ) நிற்றல் 
நின்ற நிலையில் அகலப்பாய்ச்சல் 
நெருங்கி நிற்றல் 
நின்ற நிலையில்உயரம்பாய்தல் 
சாய்ந்து நிற்றல் 
ஒற்றைக்காலினிற்றல் 
பக்கத்தினிற்றல் 
சார்ந்து நிற்றல் 
உடுவுருநிலைப்பாய்ச்சல் 
தொடக்கம் , புறப்பாடு 
துணர்புறப்பாடு 
கானீட்டிய புறப்பாடு 
மத்திமதொடக்கம் 
தொடக்குவோன் 
தொடக்கக்கட்டைகள் 
தொடக்கக்கோடு 
தொடக்கச்சிறுதுப்பாக்கி 
தொடக்க நிலை 
அடிவைப்பு , அடியெடுத்தல் 
குதிரைப்பாய்ச்சல் பாய்ந்தடியெடுத்தல் 
தாம்புதாண்டுமடிவைப்பு 
துள்ளலடி 
வீசியடியெடுத்தல் 
தட்டு மடிவைப்பு 
அடியெடுப்புத்தவறு 
அடிவைக்குங்கற்கள் 
உஞற்றுவோன் 
தடிப்பாய்ச்சலஞ்சல் 
முக்காலிச்சட்டம் 
கற்போட்டியோட்டம் 
தரிக் ( க ! ) நிறுத்து( க ! ) 
தடுப்புப் பலகை 
நிறுத்தற்கடிகாரம் 
காலிடந்தபாய்ச்சல் 

நீட்டு ( ! ) 
... தோளுக்கு நேராகக்கை மாறல் 

பின்புறமாக நீட்டல் 
கீழ்ப்புறமாக நீட்டல் 
முன்புறமாக 

நீட்டல் 
இடையாகநீட்டல் 
பக்கமாக நீட்டல் 


Stone race 


Stop ! 

board 

watch 
Straddle jump 
Stretch ! 
Straight shoulder pass 
Stretch backwards 

downwards 
forwards 
midways 
sideways 


.. 


32 


English 


Tamil 


Stretching 
Stride 

running 

short ... 
Stride long sitting 
Stroke 

breast .. 
Supine 
Supple movements .. 
Suppling 
Support 

standing 
Surface diving 
Swerve .. 
Swimming 
Swing ! .. 

leg !! 
preliminary 

step .. 
Swing up 
Swinging 
Syminetrical 


நீட்டல் 
இடந்து நிற்றல் 
இடந்தோடல் 
சிறிதிடந்து நிற்றல் 
காலிடந்து நீட்டியிருத்தல் 
அடிப்பு , வலிப்பு 
நெஞ்சுநேர்வலிப்பு 
பின்சாய்ந்த 
துவளசைவு 
துவளுதல் 
தாங்குதல் , சாருதல் 
சார்ந்து நிற்றல் 
மேற்பரப்பின்கீழாழுதல் 
விலகல் 
நீந்துதல் 
வீசு ( க !) 
கால்வீசு ( க ! ) 
ஆரம்பவீசல் 
வீசியடிவைத்தல் 
மேலாகவீசல் 


வீசல் 


சமச்சீரான 


33 


English 


Tamil 


T 


Table tennis 
Tag 


all in ... 


couple 
hands joined 

team .. 
Take off 
Tape, Finishing 
Tapping step 
Target 
Team 

broad jump 
hand tennis 
obstacle race 

tag 
Technique 
Ten trips 
Tenniquoit 
Tennis 
Test, fitness 
Thread the needle 
Three change ball relay 
Three court dodge ball 
Three jolly fishermen 
Through the hoop relay 
Through vault 
Throw ! ... 

in 
Throwing over the net 
Throwing practice 
Tie 
Tigers , bears , lions and wolves .. 
Time ball 

keeper 
To count 
Toe 

backwards ! 
board 
forward !! 
lunge backwards ! 


பீடத்தெனிசு 
தொடுகை 
எல்லாருந்தட்டும் விளையாட்டு 
சோடித்தொடுகை 
கைகோத்தோடித்தொடல் 
குழுதொடுகை 
ஒற்றைக் காலுதைப்பிடம் 
முடிக்கும் 

நாடா 
தட்டுமடிவைப்பு 
குறி , இலக்கு 
குழு 
குழுவகலப்பாய்ச்சல் 
குழுகைத்தெனிசு 
குழுதடைதாண்டியோடல் 
குழுதொடுகை 
முறைத் திறன் 
பத்துப்பயணம் 
இறப்பர்வளையவாட்டம் 
தெனிசு 
தகுதிச்சோதனை 
ஊசியிலே நூல்கோத்தல் 
மூன்றுமாறற்பந்தஞ்சல் 
முத்தலத்தப்புப்பந்து 
களிகொள்வலைஞர்மூவர் 
வளையத்துக்கூடானவஞ்சல் 
ஊடுபாய்தல் 
எறி ( க ! ) 
உள்ளெறிதல் 
வலைகடக்க எறிதல் 
எறிதற்பயில்வு 
சமமுடிவு 
புலிகரடி.சிங்கவோனாய்கள் 
நேரப்பந்து 
நேரங்குறிப்போன் 
எண்களுக்கு 
கால்விரல் 
பின்னாகக்கால்விரலிடுக ( ! ) 
கால்விரன் முட்டுபலகை 
முன்னாகக் கால்விரலிடு( க !) 
பின்னாகக்கால்விரல்சாய்க் ( க ! ) 


34 


English 


Tamil 


( Toe ) lunge forward ! 

sideways 

tapping 
Toss 


Touch 


ball 
Chain ... 
Double 
Double jump 
hands and run 
Hands joined 
Hopping 
Free 

French 
Touch and 

pass 

ball 
Tournament 


முன்னாகக்கால்விரல்சாய்க் ( க ) ! 
பக்கமாகக்கால்விரலிடு 5 
கால்விரலைத் தட்டல் 
சுண்டுதல் 
தொடுகை 
தொடுபந்து 
சங்கிலித்தொடுகை 
இரட்டைத்தொடுகை 
இரட்டைப்பாய்ச்சற்றொடுகை 
கைதொட்டோடல் 
கைகோத்ததொடுகை 
துள்ளற்றொடுகை 
கட்டில்லாத்தொடுகை 
பிராஞ்சியர் தொடுகை 
தொட்டுக்கைம்மாறும்பந்து 
வலுப்பொருவு 
கோபுரப்பந்து 
ஓட்டவழி , சுவடு 
மெய்வல்லுநர்சுவட்டுவிளையாட்டுக்கள் 
சுவட்டு நிகழ்ச்சி 
சுவட்டாட்டநடுவன் 
வட்டத்திற்செல்லல் 
எத்தனங்கள் 
உபாயவெறிகை 


Tower ball 


| 


பயணம் 


Track 

athletics 
event .. 

judge .. 
Traversing the circle 
Trials 
Trick throwing 
Trip 
Trunk 

bending downwards 
bending forward ... 
stretching upwards 
to left bend ! 
to left turn ! 

turning 
Tug of war 

four cornered 
knees fully bent 


உடல் 


உடல்கீழ்ப்புறமாகமடித்தல் 
உடல் முன்புறமாகமடித்தல் 
உடல்மேற்புறம் 

நீட்டல் 
உடல் இடம் மடிக் ( க ! ) 
உடல் இடம் திருப்பு ( க !) 
உடலைத் திருப்பல் 
இழுவைப்போர் 
நால்மூலையிழுவைப்போர் 
முழங்கான்முழுதும்மடித்தவிழுவைப் 

போர் 
கோட்டிழுவைப்போர் 
ஒற்றைக்கையிழுவைப்போர் 
குடைவழியஞ்சல் 
திரும்பு ( க !) 
பின்திரும்பு ( க !) 
இடம் திரும்பு( க ! ) 


line 
with one hand 


Tunnel relay 


Turn 


About 
Left .. 


: 


.. 


35 


English 


Tamil 


Turn ) Right ! 

Right about !! 
furning 
about on the march 
turtle 


வலந்திரும்பு ( க ! ) 
வலமாகப்பின்றிரும்பு ( க !) 
திரும்பல் 
அணிநடையிற்பின்றிரும்பல் 
மல்லாந்துகிடத்தல் 
அடுத்துவரும் இருகுறியெறிகைகள் 
இருநாயும்ஓரெலும்பும் 
இவ்விரண்டாக 


Two consecutive shots 
Two dogs and a bone 
Twos 


U 
Umpire ... 
Under a rope rabbit hop relay 
Underarm 

pass 
Underbend 
| Unroll 

Upright 
Upward 

bend ! 


பிரச்சினைதீர்ப்போன் 
தாம்பின்கீழாகமுயற்றுள்ளலஞ்சல் 
கைக்குக்கீழ் 
தாழ்த்திக்கைமா.றல் 
கீழ்மடிப்பு 
மடிப்புவிரிக் ( க !) 
நிலைக்குத்தாக நில் 
மேற்புறமாக 
மேற்புறமாகமடிக்( s ! ) 
மேற்புறமாகத்துள்ள ! 


. 


jump ! 


V 
Vault 

astride 
horizontal 

through 
Vaulter 
Vaulting 
Visual 
Volley ball 

Half 
Full 


விற்பாய்ச்சல் 
காலிடந்தவிற்பாய்ச்சல் 
கிடைமுறைவிற்பாய்ச்சல் 
ஊடானவிற்பாய்ச்சல் 
விற்பாய்வோன் 
விற்பாய்தல் 
கட்புலனாகின்ற 
கைப்பந்து 
அரைமறுப்படி 
முழுமறுப்படி 
மறுத்தடித்தல் 
தாம்புகடக்கமறுத்தடித்தல் 


Volleying 

over a rope 


36 


English 


Tamil 


W 


. . 


.. 


Waist 
Walk 

Bear 
Brisk ... 
Caterpillar 


Crab .. 


Duck .. 
Monkey 

on tip toe 
Walking forward 
War like lunge 
Water sense 
Wandering ball 
We won t let you go 
Western roll 
What is the time Mr. Wolf ? 
Whistle ... 


.. 


இடை 
நடை 
கரடிநடை 
விரைவுநடை 
மயிர்கொட்டி நடை 
நண்டுநடை 
தாராநடை 
வானர நடை 
கால்விரனுனிநடை 
முன்புறமாக நடத்தல் 
போரிற்போன்று முன்சாய்தல் 
நீருணர்ச்சி 
அலைபந்து 
நாமும்மைட்போ கவிடோம் 
மேலைப்புரளுகை 
நேரமென்ன ஓநாயாரே ? 
சீழ்க்கைக்குழல் 
சீழ்க்கைக்குழற்போட்டியோட்டம் 
முளைத்தொகுதி 
அகலவடியிடந்து துள்ள ! 
அகலக்குந்தியிருத்தல் 
பலகணிப்பாய்ச்சல் 
மந்திரக்காரி 
மல்லன் 
மற்பயிற்சி 


race 


Wicket 
Wide astride jump ! 
Wide crook sitting .. 
Window jump 
Witch 
Wrestler 
Wrestling 


7 


Zig zag chase ball .. 


- கோணன்மூறைச்செலுத்துபந்து 


vo 


2 


T26760 


